ResearchGate 


See discussions, stats, and author profiles for this publication at: https://www.researchgate.net/publication/353314321 
Sethupathi Kings and Pavithramanikkach Sathurvedimangalam 


Article in International Journal of Language and Literary Studies - July 2021 


DOI: 10.5281/zenodo.5101406 


CITATIONS READS 
0 88 
1 author: 


Dr. S. Santhi 
Alagappa University 
60 PUBLICATIONS 116 CITATIONS 


SEE PROFILE 


All content following this page was uploaded by Dr. S. Santhi on 17 July 2021. 


The user has requested enhancement of the downloaded file. 


த்‌ 


© தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www. ijtlls.com 


சேதுபதி மன்னர்களும்‌ பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலமும்‌ 


Sethupathi Kings and Pavithramanikkach Sathurvedimangalam 


முனைவர்‌ செ.சாந்தி, கெளரவ விரிவுரையாளர்‌, வரலாற்றுத்‌ துறை, அழகப்பா பல்கலைக்கழகம்‌, காரைக்குடி. 


Dr.S.Santhi, Guest Lecturer, Department of History, Alagappa University, Karaikudi. 


ORCiD: https://orcid.org/0000-0001-6965-2478 
DOI: 10.5281/zenodo.5101406 


Abstract 


History is compiled on the basis of documentary data from the literature, culvert 
inscriptions and copper plates of the territories of each empire from the Sangam period 
onwards in Tamil Nadu. It is noteworthy that the kings recorded their references in the 
inscriptions as well as the written data engraved on them in copper plates. Many of the 
evidence about the Sethupathi kings who ruled Ramanathapuram as Sethunadu as kings of 
the Sethu land and there are meikeerthis (Title songs) about them. The donations from them 
to particular temples in and around the areas have also been recorded. There are lots of 
inscriptions, copper plates regarding it. Thus, the inscriptions of the Sethupathi kings who 
ruled Ramanathapuram under the name of Sethunadu as small kingdoms have been recorded 
through the donations made by them to the temples on the main category. On that basis, the 
contributions made by the Sethupathi kings to the Avudaiyar temple called ‘Bavidhramanikka 
Chaturvedi Mangalam to be consecrated and is also mentioned in the inscriptions. The facts 
of the contributions are explained with the history of the Sethupathi kings. Hence, the article 
finds out the evidence related to it. 


Keywords: Sethupathi Kings, Pavithramanikkach Sathurvedimangalam, Documentary Data. 


ஆய்வுச்சாரம்‌ 

தமிழகத்தில்‌ சங்ககாலத்திலிருந்து ஒவ்வொரு பேரரசுகளின்‌ 
நிலப்பரப்புகளையும்‌ ஆட்சி முறையினைப்‌ பற்றியும்‌ விவரிக்கும்‌ இலக்கியங்கள்‌, 
கல்வெட்டுகள்‌, செப்பேடுகள்‌ என்னும்‌ எழுத்துப்‌ பொறிப்புகளில்‌ உள்ள ஆவணத்‌ 
தரவுகளின்‌ அடிப்படையில்‌ வறலாறானது தொகுக்கப்படுகிறது. இவற்றுள்‌ 
கல்வெட்டுகளில்‌ பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துத்‌ தரவுகளைப்‌ போலவே 
செப்பேடுகளிலும்‌ மன்னர்கள்‌ தங்களது குறிப்புகளைப்‌ பதிவு செய்துள்ளனர்‌ என்பதுக்‌ 


குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில்‌ சிறு பேரரசுகளாக இருந்து இராமநாதபுரத்தை 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


சேதுநாடு என்னும்‌ பெயரில்‌ ஆட்சி செய்த சேதுபதி மன்னர்களின்‌ செப்பேடுகள்‌ 
ஒவ்வொருக்‌ கோவில்களுக்கும்‌ வழங்கிய தானங்களைப்‌ பற்றி பதிவுச்‌ செய்துள்ளனர்‌. 
அதனடிப்படையில்‌ சேதுபதி மன்னர்கள்‌ பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 
என்னும்‌ ஆவுடையார்‌ கோயிலுக்கு வழங்கியத்‌ தானங்களைப்‌ பற்றியும்‌ 
செப்பேடுகளில்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. இதனை சேதுபதி மன்னர்களின்‌ வரலாற்றோடு 
பின்வருமாறு விளக்கப்படுகின்றன. 

தமிழகத்தில்‌ இராமநாதபுரத்தை ஆட்சி செய்த சேதுபதி மன்னர்களின்‌ 
வரலாற்றை நோக்கும்‌ பொழுது இதன்‌ தொன்மையை புராணங்களோடு ஒப்பிடும்‌ 
வகையில்‌ இராமாயணத்தில்‌ இராமபிரான்‌ இராவணனை எதிர்த்துப்‌ போரிட்டு 
இலங்கையில்‌ இருந்து திரும்பும்‌ பொழுது இன்று இராமேஸ்வரம்‌ என்று 
குறிப்பிடப்படும்‌ பகுதியில்‌ சிவலிங்கப்‌ பிரதிஸ்டை செய்து சீதாப்பிராட்டியுடன்‌ 
இணைந்துச்‌ சிவனை வழிபட்டதாகவும்‌ அதன்பிறகு அங்கிருந்து மறவர்‌ இனத்‌ 
தலைவரை அழைத்து அந்தப்‌ புனித இடத்தைப்‌ பாதுகாத்துப்‌ பராமரித்து வருமாறு 
பணித்ததாகவும்‌ கருதப்படுகிறது. மேலும்‌ அந்த மறவர்‌ இனத்‌ தலைவரது 
வழித்தோன்றல்களே சேதுபதி மன்னர்களாக இருக்கலாம்‌ என்றக்‌ கருத்துக்களை 
ஆசிரியர்கள்‌ குறிப்பிட்டாலும்‌ கூட இதற்கான தரவுகள்‌ ஏதும்‌ கிடைக்கப்பெறாததால்‌ 
இம்மன்னர்களின்‌ தொன்மை வரலாறானது ஆய்வுக்குறிய ஒன்றாகவே இருந்து 
வருகிறது. 

வரலாற்று அடிப்படையில்‌ சேதுபதி மன்னர்களைப்‌ பற்றி இராகவ அய்யங்கார்‌ 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ என்ற இதழில்‌ வெளியிட்டுள்ளக்‌ கட்டுரையில்‌ இராமநாதபுர 
சேதுபதி மன்னர்கள்‌ சோழ நாட்டிலிருந்து சேது நாட்டிற்கு வந்தவர்கள்‌ என்றும்‌, 
இவர்களதுக்‌ குடியேற்றம்‌ முதலாம்‌ குலோத்துங்கச்‌ சோழரது ஆட்சியிலிருந்து துவக்கம்‌ 
பெற்றிருக்கலாம்‌ என குறிப்பிடுகிறார்‌. இருந்தப்போதிலும்‌ இச்சேதுபதி மன்னர்கள்‌ 


மறவர்களது செம்பி நாட்டுப்‌ பிரிவைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்றும்‌ சில ஆசிரியர்களின்‌ 


கருத்தாகவும்‌ இருந்து வருகிறது. (செந்தமிழ்‌ 1905) கி.பி 11ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இராஜராஜசோழன்‌ பாண்டிய நாட்டின்‌ மீது போர்தொடுத்து பாண்டிய மண்டலம்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


முழுமையும்‌ தனது ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டு வந்த அதே படையெடுப்பின்‌ போது 


சோழநாட்டின்‌ படைக்கு தலைமைத்‌ தாங்கி வந்த வீரமறவர்கள்‌ நாளடைவில்‌ 


சோழர்களின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பின்பு பாண்டிய நாட்டில்‌ இருந்த சோழநாட்டுத்‌ 
தலைவர்களான மறவர்கள்‌ சுயேட்சைப்‌ பெற்றுத்‌ தன்னரசு மன்னர்களாக கானாட்டில்‌ 
திருமெய்யம்‌ பகுதியில்‌ நிலைக்‌ கொண்டிருந்தப்‌ பின்னர்‌ தெற்கே இன்றைய 
இராமநாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ விரையாதக்‌ கண்டம்‌ என்ற ஊரில்‌ 
நிலை கொண்டிருந்தனர்‌ என்பதைக்‌ கமால்‌ என்பவர்‌ சேதுபதி மன்னன்‌ கல்வெட்டுகள்‌ 
என்னும்‌ நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. (கமால்‌.2002) 


சேதுபதி மன்னர்கள்‌ காலத்தால்‌ மிகவும்‌ பிற்படுத்தப்பட்டவர்கள்‌ என்றும்‌ 


மதுரை நாயக்க மன்னர்களால்‌ தோற்றுவிக்கப்பட்டவர்‌ என்றும்‌ சில ஆசிரியர்களின்‌ 
கருத்தாகவும்‌ இருந்து வருகிறது. இதனையே டெய்ளர்‌ அவர்கள்‌ மதுரையில்‌ ஆட்சி 
செய்த முத்துக்கிருஷ்ணப்ப நாயக்கரின்‌ ராஜகுரு இராமேஸ்வரத்‌ தலத்திற்கு 
புனிதயாத்திரை மேற்கொண்டதை முன்னிட்டு புகலூர்‌ உடையார்‌ சேதுபதி இந்த 
யாத்திரையின்‌ ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தமையால்‌ நாயக்க மன்னரால்‌ 
பாரட்டப்பெற்றார்‌ என்றுக்‌ குறிப்பிடுகிறார்‌. (Taylor-1831) நெல்சன்‌ அவர்கள்‌ சேது 
யாத்திரை மேற்கொள்ளும்‌ பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரசாக சேதுபதிகளின்‌ 
ஆட்சி இருந்திருக்கலாம்‌ என குறிப்பிடுகின்றார்‌. (Nelson-1861) இதைப்போல ஜேம்ஸ்‌ 
பெர்குசன்‌ உடையான்‌ சேதுபதி என்பவர்‌ பொ.ஆ. 1414 இராமேஸ்வரம்‌ கோயிலின்‌ 
மேல கோபுரத்தையும்‌ திருச்சுற்று மதிலையும்‌ எடுப்பித்தார்‌ என குறிப்பிட்டுள்ளார்‌. 
(James Perqusion-1881) இவ்வாறு சேதுபதி மன்னர்களைப்‌ பற்றிய முந்தைய 
ஆய்வுகளின்‌ அடிப்படையில்‌ ஒவ்வொரு வராற்றாசிரியர்களின்‌ கருத்துக்களைப்‌ 
பற்றியும்‌ அறிந்துக்கொள்ள முடிகின்றது. 

சேதுபதி மன்னர்களது காலத்தில்‌ சேது நாடானது இராமேஸ்வரம்‌ தீவையும்‌ 
அதன்‌ மேற்கே உள்ள சில பகுதிகளை மட்டுமே குறிப்பதாக அமைந்திருந்தது. 
அதாவது பிற்கால பாண்டியர்களின்‌ ஆட்சியில்‌ இருந்த இப்பகுதியானது கோடிநாடு, 
கீர்செட்டிநாடு, வடவிருக்கை நாடு, வடதலை செம்பிநாடு, புனல்‌ பறளை நாடு, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


கிடாத்திருக்கை நாடு, ஆப்பனூர்‌ நாடு, கமுதை நாடு, அளற்றுத்து நாடு, வேம்பு நாடு, 
பருத்திக்குடி நாடு, கருநீலக்கடி நாடு, போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதாக 
இருந்துள்ளது. பொ.ஆ. 1645-ல்‌ சேதுபதி மன்னராக ஆட்சி புரிந்த திருமலை ரகுநாத 
சேதுபதி சேது நாட்டின்‌ எல்லைகளை வடக்கே ஆதலையூர்‌ நாடு, கல்லக நாடு, 
புறமலை நாடு, சூரக்குடி நாடு, கள்ளர்‌ நாடு, கழனிவாசல்‌ நாடு, முத்தூர்‌ நாடு, 
கல்வாசல்‌ நாடு, உருவாட்டி நாடு, ஊஞ்சினைநாடு, பூங்குன்ற நாடு வரைக்கும்‌ 
எல்லைப்பகுதி விரிவுபடுத்தப்பட்டதுடன்‌ சோழ மண்ணடலத்தில்‌ அறந்தாங்சீமை, 


பட்டுக்கோட்டைச்சீமை, திருவாவூர்ச்‌ சீமை, கள்ளர்‌ சீமையையும்‌ கைப்பற்றி 
சேதுபதியின்‌ சீமையாக மாற்றினார்‌. மேலும்‌ இம்மன்னரின்‌ ஆட்சி சிறப்பினைப்‌ 
பாராட்டி மதுரை திருமலை நாயக்கர்‌ திருநெல்வேலி சீமையையும்‌ வங்கக்கடலின்‌ 
தென்பகுதியில்‌ முத்துக்குளிக்கும்‌ உரிமையையும்‌ வழங்கியுள்ளார்‌. என்பது 
குறிப்பிடத்தக்கது. 

சேது நாடானது பாண்டிய நாட்டின்‌ ஒத்த பெரும்‌ நிலப்பரப்பாக விளங்கியது. 
திருமலை ரகுநாத சேதுபதிக்கு பின்‌ பொ.ஆ 1710 ஆம்‌ ஆண்டில்‌ ஆட்சி செய்த 
கிழவன்‌ ரகுநாத சேதுபதி, விஜய ரகுநாத சேதுபதி (பொ. 1710 -1725) போன்ற 
மன்னர்களின்‌ ஆட்சியின்‌ போது ஏற்பட்ட அரசியல்‌ குழப்பங்களின்‌ காரணமாக 
சேதுபதிகளின்‌ ஆட்சியானது வீழ்ச்சி அடைந்ததுள்ளது. அதில்‌ சேது நாட்டின்‌ 
வடகிழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள பொலியூர்‌ நாடு, புனல்‌ பறளைய நாடு, கானப்போர்‌ 
நாடு, உருவாட்டி நாடு, ஊஞ்சனை நாடு, நாலுகோட்டை நாடு, கண்டதேவி நாடு 
தென்னாலை நாடு, சூரக்குடி நாடு, கோமு நாடு போன்றவை சிவகங்கை சின்ன மறவர்‌ 
சீமையோடும்‌ இணைக்கப்பட்டது. மேலும்‌ அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருவாரூர்‌ 
போன்ற சீமைகள்‌ பொது.ஆ 1878ல்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்களின்‌ 
ஆட்சிக்குட்பட்டது. இவ்வாறு இராமநாதபுரத்தில்‌ சேதுபதிகள்‌ தங்களது ஆட்சி 
நிலப்பரப்புகளை விரிவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல்‌ இச்சேதுபதி மன்னர்களின்‌ 
ஆன்மீகப்‌ பணியினை சமுதாய அடிப்படையில்‌ நோக்கும்‌ பொழுது கோயில்களின்‌ 
திருப்பணிகளுக்கு அதிகப்படியான தானங்களை வழங்கியுள்ளனர்‌. அவற்றுள்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


ராமேஸ்வரம்‌ கோயிலின்‌ வழிபாட்டிற்கு ஆறுகால பூஜையின்‌ கட்டளைக்கும்‌ 
கோயிலின்‌ விழாக்களுக்கும்‌ ஒவ்வொரு ஊர்களையும்‌ சர்வமானியமாக 
வழங்கியதோடு வருவாய்‌ கிராமங்களையும்‌ தானம்‌ செய்துள்ளனர்‌. இன்று வரை 
இத்தானங்களின்‌ செயல்பாடு நடைமுறையில்‌ உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 

திருப்புல்லாணி சீனிவாச பெருமாள்‌ கோயில்‌, திருக்கோஷ்டியூர்‌ 
செளமியநாராயணப்‌ பெருமாள்‌ கோவில்‌ 16 மற்றும்‌ 17 ஆவது நூற்றாண்டுகளில்‌ 
திருவாடுதுறை ஆதீனத்தவர்களுக்கும்‌ தானங்களை வழங்கியுள்ளனர்‌ என்னும்‌ 
செய்திகளை செப்பேடுகளின்‌ மூலம்‌ அறிய முடிகின்றன. மேலும்‌ சேதுபதி மன்னர்கள்‌ 
கோயில்களை கல்வி கற்கும்‌ பாடசாலையாகவும்‌ நடனம்‌, நாட்டியம்‌, இயல்‌, இசை, 
நாடகம்‌ என்னும்‌ கலைகளை மையப்படுத்தும்‌ கோயில்களாகவும்‌ வழிநடத்தியுள்ளனர்‌. 
பெரிய மேளம்‌ எனப்படும்‌ நாதஸ்வர குழுக்களுக்கும்‌, சிறிய மேளம்‌ எனப்படும்‌ 
நாட்டிய குழுக்களுக்கும்‌ கோயில்களின்‌ கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக 
நடத்தியதற்கான தானங்களை பொன்னும்‌ பொருளும்‌ ஆகவும்‌ ஜீவிதம்‌ 
மானியங்களாக காணிகளும்‌ காணிகள்‌ நிறைந்த ஊர்களும்‌ வழங்கப்பட்டன என்பது 
குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கோவில்களுக்கு தானம்‌ வழங்கிய சேதுபதிகள்‌ 
கீழ்க்கடற்கரையில்‌ திருப்பெருந்துறை என்னும்‌ பெயருடன்‌ விளங்கிய 
பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்னும்‌ ஊரான ஆவுடையார்‌ கோயிலுக்கு 
சர்வமானியமாக நிலங்களை கோயிலின்‌ பூஜைக்காக வழங்கியச்‌ செய்தியினை 
செப்பேடுகளின்‌ மூலம்‌ அறிய முடிகின்றன. 

ஆவுடையார்கோயிலுக்கு என பத்துச்‌ செப்பேடுகளில்‌ சேதுபதி மன்னர்கள்‌ 
தங்களது தான செய்தியினை பதிவு செய்துள்ளனர்‌. இச்செப்பேடுகளில்‌ ஆவுடையார்‌ 
கோயிலுக்கு நிலங்கள்‌, ஊர்கள்‌, சீமைகள்‌, நிலவரிகள்‌ போன்றவற்றை இக்கோயிலில்‌ 
நடைபெறும்‌ பூஜைகளுக்கு தானமாக வழங்கப்பட்ட செய்தியினையும்‌ மேலும்‌ 
இக்கோயிலின்‌ பண்டாரங்கள்‌, செப்பேடுகளை வெட்டியவர்கள்‌ இறைவன்‌ 
இறைவியின்‌ பெயர்களைப்‌ பற்றியும்‌ இவ்வூர்‌ பவித்திர மாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 
என்னும்‌ பெயருடன்‌ விளங்கியதையும்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளது. மேலும்‌ மதுரை 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


6 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


நாயக்கரான திருமலை நாயக்கரின்‌ உடல்‌ நலன்‌ கருதி இக்கோயிலுக்கு வழங்கியக்‌ 
கடல்‌ முத்துக்களைப்‌ பற்றியும்‌ குலோத்துங்கச்‌ சோழ நல்லூரிலிருந்து வழங்கப்பட்ட 
தானச்‌ செய்தியினைப்‌ பற்றியும்‌ இடம்பெற்றுள்ளன.  இச்செப்பேடுகளில்‌ 


பவித்ரமாணிக்க சதுர்வேதிமங்கலம்‌ என்னும்‌ ஊர்‌ பெயர்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளதைத்‌ 


தொடர்ந்து நோக்கும்‌ பொழுது குறிப்பாக சதுர்வேதி மங்கலம்‌ என்பது 
பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பெரிய நிலப்பரப்பை பற்றிக்‌ 
குறிப்பதாகும்‌. சதுர்வேதிமங்கலம்‌ என்னும்‌ சொல்லானது சோழர்காலக்‌ 
கல்வெட்டுகளில்‌ அதிகமாக காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 
அவ்வகையில்‌ திருப்பெருந்துறை என்னும்‌ ஆவுடையார்கோயில்‌ அதிகமான 
நிலப்பரப்பினை கொண்ட  பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்னும்‌ 
பெயருடன்‌ விளங்கியதை தொடர்ந்து சேதுபதிகளின்‌ செப்பேடுகளும்‌ 
பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலமும்‌ என்னும்‌ பெயரில்‌ இக்கட்டுரையானது 
தொகுக்கப்பட்டுள்ளது. (நேரடிக்‌ கள ஆய்வுகளை நோக்கும்‌ பொழுது இக்கோயிலைச்‌ 
சுற்றி பிராமணர்களின்‌  அக்ரகாரங்கள்‌  அமையப்பெற்றுள்ளன என்பதுக்‌ 
குறிப்பிடத்தக்கது) பவித்திரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என சேதுபதிகளின்‌ 
செப்பேடுகளில்‌ குறிப்பிடப்பெறறுள்ள ஆவுடையார்கோயில்‌ தமிழகத்தின்‌ 
புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ இருந்து 52 கிலோ மீட்டர்‌ தொலைவிலும்‌ 
அறந்தாங்கியில்‌ இருந்து 20 கிலோமீட்டர்‌ தொலைவிலும்‌ கிழக்கில்‌ வங்கக்கடல்‌ 
எல்லையையும்‌ மேற்கில்‌ திருமயம்‌ வட்டத்தையும்‌ தெற்கில்‌ திருவாடானை 
வட்டத்தையும்‌ வடக்கில்‌ அறந்தாங்கி வட்டத்தையும்‌ வெள்ளாற்றின்‌ தென்கரையில்‌ 
கடல்‌ மட்டத்தின்‌ மேற்பரப்பில்‌ 20 கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 
ஊர்‌ பெயர்க்காரணம்‌ 

இவ்வூர்‌ கல்வெட்டுக்களில்‌ மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்றமாகவும்‌, 
பவித்ரமாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ என்றும்‌, மிழலைக்‌ கூற்றத்து நடுவிற்‌ கூற்றம்‌ 
விறுமதேசம்‌ தனியூர்‌ திருப்பெருந்துறையான பவித்ரமாணிக்கச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 
என்றும்‌ கல்வெட்டுக்களிலும்‌ செப்பேடுகளிலும்‌  குறிப்பிடப்படுகின்றன. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


é ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


இலக்கியங்களிலும்‌, புராணங்களிலும்‌ இவ்வூர்‌ சிவபுரம்‌, அநாதிமூர்த்திதலம்‌, 
ஆதிகைலாயம்‌, உபதேசத்தலம்‌, குருந்தவனம்‌, சதுர்வேதபுரம்‌, ஞானபுரம்‌, 
திருமூர்த்திபுரம்‌, தட்சிணக்‌ கைலாயப்புரம்‌, தென்கயிலை, யோகவனம்‌, யோகபீடபுரம்‌ 
எனவும்‌  குறிப்பிடப்பட்டுள்ளன. திருப்பெருந்துறை என கல்வெட்டுக்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ இவ்வூர்‌ ஆத்மநாதச்‌ சுவாமிக்‌ கோயிலின்‌ கருவறையில்‌ உள்ள 
உருவமற்ற ஆவுடையை மையமிட்டு ஆவுடையார்கோயில்‌ என்றும்‌ ஊர்‌ பெயரும்‌ 
கோயிலின்‌ பெயராலையே தற்போது வரை அழைக்கப்பட்டுவருகின்றது. 
கல்வெட்டுக்களிலும்‌ செப்பேடுகளிலும்‌ இக்கோயிலின்‌ இறைவன்‌ பெயர்‌ பவித்திர 
மாணிக்க சதுர்வேதி மங்கலத்து நாயனார்‌ ஆளுடைய பரமசுவாமி என்றும்‌, ஆளுடைய 
நாயனார்‌ என்றும்‌, இறைவி யோகநாயகி என்றும்‌ குறிப்பிடப்பெறறுள்ளது. தற்போது 
இறைவன்‌  ஆத்மநாதசுவாமி, இறைவி யோகாம்பிகை என்னும்‌ பெயரில்‌ 
அழைக்கப்பட்டுவருகின்றது. 

மாணிக்கவாசகர்‌ ஞானஉபதேசம்‌ பெற்ற பெருந்துறை மாதோட்டம்‌ என 
குறிப்பிடப்படுகின்றன. மாதோட்டம்‌ சிங்களப்‌ பெயர்‌ திரிந்த தமிழ்‌ வடிவம்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. சம்பந்தரும்‌, சுந்தரரும்‌ தேவாரத்தில்‌ வங்கம்மலிக்கின்ற கடல்‌ 
மாதோட்டநன்னகர்‌ எனவும்‌ மாணிக்கவாசகர்‌ திருவாசகத்தில்‌ மாதோட்டம்‌ 
எனப்பெயர்‌ தரும்‌ பெருந்துறை என்றும்‌ குறிப்பிடுகின்றனர்‌. மேலும்‌ பீனிசியர்‌, 
கிரேக்கர்‌, ரோமர்‌ போன்ற மேலைத்‌ தேசவணிகர்களின்‌ துறைமுகம்‌ எனவும்‌ அரபிய 
பாரசீகக்‌ குதிரைகள்‌ இறக்குமதி செய்யப்படும்‌ இடமாகவும்‌ கருதப்பட்டுள்ளன. 
பெருந்துறை எனும்‌ மாதோட்டம்‌ யாழ்ப்பாணத்திலும்‌ இருப்பது குறிப்பிடத்தக்கது. 
(இராசநாயகம்‌. செ) குறிப்பாக வெள்ளாற்றின்‌ கரைப்பகுதியில்‌ இருப்பதனால்‌ இவ்வூர்‌ 
திருப்பெருந்துறை எனவும்‌ பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌ எனக்‌ கருதமுடிகின்றது. 
காலக்கட்டத்தின்‌ அடிப்படையில்‌ பூஜைக்கானத்‌ தானங்கள்‌ 

பிற்காலப்‌ பாண்டியர்களின்‌ காலத்திலிருந்தே இக்கோயிலுக்கு வழங்கப்பட்டப்‌ 
பூஜைக்கானத்‌ தானங்களுக்குரிய கல்வெட்டுக்களும்‌ செப்பேடுகளும்‌ 
கிடைக்கப்பெறுகின்றன. இரண்டாம்‌ மாறவர்மன்‌ விக்கிரமன்‌ இக்கோயிலின்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


é ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


பூஜைக்கு 1000 மாநியத்தைச்‌ சர்வமானியமாக  கொடுக்கப்பட்டதையும்‌, 
(திருப்பெருந்துறை வரலாறு ப. 42) இரண்டாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரன்‌ தனது பிறந்த 
நாளன்று இக்கோயிலின்‌ சந்திக்கும்‌, அமுதுபடி மற்றும்‌ சாத்துப்படிக்கும்‌, (ARE 1925- 
503) திருவாசகம்‌ ஓதவும்‌ வீரமங்கலம்‌ என்னும்‌ கிராமத்தின்‌ நிலங்களைத்‌ தானமாகவும்‌, 
முதலாம்‌ சடையவர்மன்‌ பராக்கிரமன்‌ இக்கோயிலில்‌ இவனதுப்‌ பெயரிலுள்ளச்‌ 
சந்திக்கும்‌, திருப்படி நிபந்தனைகளுக்கு உத்தமச்‌ சோழநல்லூர்‌, ஒக்கக்கூடி, 
மறவனேரிப்‌ போன்ற கிராமங்களையும்‌, கொடுத்துள்ளனர்‌ என்பதை கல்வெட்டுகளில்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. (ARE 1925-502) இதைப்போல பொது.ஆ 14ம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பாண்டிய மன்னர்களான வீரபாண்டியத்‌ தேவர்‌, கோமாறவர்ம 
வீரபாண்டியன்‌, சீவல்லபத்தேவர்‌, மாறவர்மன்‌ பராக்கிரமப்‌ பாண்டியன்‌ போன்றோர்‌ 
இக்கோயிலின்‌ திருப்பணிக்கும்‌, பராக்கிரமப்‌ பாண்டியச்‌ சந்திக்கும்‌ சாத்தக்குடி, 
பிள்ளைவயல்‌, ஒக்கூர்‌ போன்ற கிராமங்களைத்‌ தானம்‌ செய்துள்ளனர்‌. இப்பாண்டிய 
மன்னர்களின்‌ ஆட்சியின்‌ கீழுள்ள வாணாதிராயர்கள்‌, மழவராயர்‌ தேவராயர்‌ 
போன்றோரும்‌ தானம்‌ செய்துள்ளனர்‌. 

வாணாதிராயர்கள்‌ மாவலிவாணாதிராயர்‌ என்னும்‌ சந்தியை ஏற்படுத்தி 
பூஜைக்காக திருவமுது, திருபரிவட்டம்‌, திருமாலை, திருவிளக்கு போன்றவற்றிற்கு 
கிராமங்களைத்‌ தானம்‌ செய்துள்ளனர்‌. தஞ்சை நாயக்கர்கள்‌ இக்கோயிலின்‌ 
திருப்பணிக்காக நிலங்களையும்‌, இக்கோயிலின்‌ பூஜைக்காக மதுரை நாயக்கரான 
திருமலை நாயக்கர்‌ முத்துசிலாபத்தில்‌ ஒரு தோணிச்‌ சிப்பியும்‌ வழங்கியுள்ளார்‌. 
(இராசு.செ 1994) மேலும்‌ அறந்தாங்கித்‌ தொணடைமான்கள்‌ ஆன்மநாதரை 
குலதெய்வமாகவும்‌, இக்கோயிலின்‌ பூஜைக்காக நிலங்களையும்‌, கிராமங்களையும்‌ 
தானம்‌ செய்துள்ளனர்‌. இதைப்போல இராமநாதப்புரச்‌ சேதுபதிகள்‌ இக்கோயிலின்‌ 
உசாக்காலப்‌ பூஜைக்காக வெள்ளாம்‌ பற்றுச்சீமை, அஞ்சிரண்டுச்‌ சீமை, அறந்தாங்கிச்‌ 


சீமை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர்‌, துரைக்குடி, தேர்போகிநாடு, 


முத்துநாடு போன்ற சீமைகளையும்‌, இடையன்கோட்டை, வேங்கூரை, கீழ்வயல்‌, 


கோயிற்காடு, நாகமங்கலம்‌ போன்றக்‌ கிராமங்களையும்‌ வழங்கியுள்ளனர்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


é ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


இக்கோயிலின்‌ உச்சிக்காலப்‌ பூஜைக்காக அமரடக்கி, விளானூர்‌, இப்பூஜையின்‌ 
அபிசேக, நைவேதனம்‌, திருமாலை, திருவிளக்கிற்கு புல்லுக்குடி கிராமத்தையும்‌, 
இப்பூஜைக்காக பட்டுக்கோட்டைச்‌ சபாவைச்‌ சேர்ந்த ஊர்களும்‌ இப்பகுதியில்‌ 
அனைத்துத்துறை ஊழியர்களும்‌ ஒருமாதச்‌ சம்பளத்தையும்‌ இடையூர்‌, சொருகானூர்‌ 
ஆவுடையார்கோயிலின்‌ தெற்குமடம்‌, மனைகள்‌, தென்னந்தோப்பு, நன்செய்‌, புன்செய்‌ 
உட்பட தானமாக சேதுபதி மன்னர்கள்‌ செப்பேடுகளில்‌ அளித்துள்ளனர்‌ என்பதைக்‌ 
கீழ்க்கண்டவாறு ஒவ்வொரு செப்பேட்டுத்‌ தரவுகளின்‌ படி விளக்கப்படுகின்றன. 
சேதுபதி செப்பேடுகள்‌ 
கணக்கன்வயல்‌ செப்பேடு 

கணக்கன்வயல்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ.1654 எனக்‌ குறிப்பிடப்‌ 
பெறுகின்றது. தற்போது இச்செப்பேடு திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களால்‌ 
பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. திருமலை இரகுநாதச்‌ சேதுபதி 76 பொன்‌ கொடுத்து 
வாங்கிய நிலத்தை இக்கோயிலுக்கு கொடையாகக்‌ கொடுத்ததைப்‌ பற்றியும்‌. 
நான்கெல்லைக்குட்பட்ட கணக்கன்வயலையும்‌, இச்செப்பேட்டு தானத்தை பாதுகாக்க 
சேதுபதி மன்னர்‌ இரகுநாத தொண்டைமானாரின்‌ காரியக்கர்த்தரான பாண்டிய 
தேவனையும்‌, பிள்ளைமாரும்‌ காக்க வேண்டும்‌ என்றும்‌, அறந்தாங்கி காமாட்சிதேவன்‌ 
ஆவுடையார்கோயில்‌ செல்லப்பெருமாள்‌ போன்றோர்‌ சாட்சிக்‌ கையொப்பமிட்டச்‌ 
செய்தியினையும்‌, வீரப்பிள்ளை என்பவர்‌ இச்செப்பேட்டின்‌ நிலவிற்பனை கொடைச்‌ 
சாசனத்தை எழுதியதைப்‌ பற்றியும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. (இராசு.செ.1994, ப.58-63) 
திருப்பெருந்துறைச்‌ செப்பேடு 

திருப்பெருந்துறைச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ. 1661 எனக்‌ குறிப்பிடப்‌ 
பெறுகின்றது. இச்செப்பேடு திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களால்‌ பாதுகாக்கப்பட்டு 
வருகின்றன. திருமலை இரகுநாத சேதுபதி மதுரை நாயக்க மன்னரான 
திருமலைநாயக்கரின்‌ நலனுக்காகவும்‌, இம்மன்னனின்‌ தந்தை தளவாய்சேதுபதி 
காத்தத்தேவரின்‌ நலனுக்காகவும்‌ ஆவுடை பரமசுவாமி என்னும்‌ இக்கோயிலின்‌ 
இறைவனுக்கு உஷாக்காலப்‌ பூசைக்காக வெள்ளாம்பற்றுச்சீமை, அஞ்சீரண்டுச்சீமை, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


é ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


அறந்தாங்கிச்‌ சீமை, பட்டுக்கோட்டைச்‌ சீமை, புதுக்கோட்டைச்‌ சீமை, திருப்பத்தூர்‌ 
சீமை, துரைக்குடிச்சீமை, தேர்போகிநாட்டுச்சீமை, முத்துநாட்டுச்சீமை போன்ற 
கொடைக்‌ கிராமங்களையும்‌ ஏந்தல்‌உள்க்கிடை என்ற சிறிய ஊரினையும்‌ தானமாக 
அளித்து இக்கொடைக்‌ கிராமங்கள்‌ பலச்‌ சில்லறை வரிகளை கொடுக்க வேண்டாம்‌ 
என்றும்‌ பிற்காலச்‌ சந்ததியினரும்‌ இக்கொடையை என்றும்‌ அழியாமல்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌ என்று சேதுபதி மன்னர்‌ வேண்டுகோள்‌ விடுத்தச்‌ செய்தியினைப்‌ பற்றியும்‌ 
குறிப்பிடுகின்றது. (இராசு.செ. 1994, 11.84 - 88) 
பெருங்காட்டுச்‌ செப்பேடு 

பெருங்காட்டுச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ.1668ஆக குறிப்பிடப்‌ 
பெறுகின்றது. திருவாவடுதுறை ஆதினத்தவர்களால்‌ இச்செப்பேடு பாதுகாக்கப்பட்டு 
வருகின்றது. திருமலை இரகுநாதசேதுபதி இக்கோயிலின்‌ இறைவன்‌ ஆளுடைய 
பரமசுவாமிக்கு உஷாக்காலப்‌ பூஜைக்காக பெருங்காட்டின்‌ கிழக்கு எல்லையான 
இடையன்கோட்டை மேன்மங்கலம்‌, தெற்கு எல்லையான வேங்கரை, மேற்கு 
எல்லையான கீழ்வயல்‌, வடக்கு எல்லையான கோயிற்காடு, நாகமங்கலத்தையும்‌ 
கொண்டப்‌ பெரியக்‌ கிராமமான பெருங்காட்டை தானமாக கொடுத்ததைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. (இராசு.செ. 1994 ப. 104-108) 
தச்சமல்லிச்‌ செப்பேடு 

தச்சமல்லிச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ.1673ஆக குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. 
இராமநாதப்புர தமிழ்நாடு அரசுத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையான 
அருங்காட்சியகத்தில்‌ பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திருமலை இரகுநாதச்‌ சேதுபதி 
இக்கோயிலின்‌ இறைவன்‌ ஆளுடைய பரமசுவாமிக்கு உச்சிக்காலப்‌ பூசைக்காக 
அமரடக்கி மற்றும்‌ வீரானூர்க்‌ அருகிலுள்ள தச்சமல்லி கிராமத்தை தானமாக வழங்கிய 
தோடல்லாமல்‌ அக்கிராமத்தில்‌ உள்ள கூபம்‌, தடாகங்கள்‌ போன்றவைகளையும்‌ 
தானமாக வழங்கியுள்ளார்‌. இத்தானங்களைக்‌ கொண்டு இக்கோயிலில்‌ மடம்‌ ஒன்று 
கட்டப்பட்டச்‌ செய்தியினையும்‌, மருதுப்‌ பண்டாரம்‌, ஏகப்பண்டாரம்‌ போன்றோர்‌ 
இதனை பாதுகாக்க வேண்டும்‌ என்றும்‌ தச்சமல்லியின்‌ மேற்கில்‌ துர்க்கைவனம்‌, 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


தாழங்குடிக்கருகில்‌ சமணப்பள்ளி  ஒன்றிருந்ததைப்‌ பற்றியும்‌ செப்பேட்டில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. (இராசு.செ. 1994, ப.118-124) 
புல்லுக்குடிச்‌ செப்பேடு 

புல்லுக்குடிச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ.1678 எனக்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றுள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களால்‌ இச்செப்பேடு 
பாதுகாக்கப்பெறுகின்றது. திருமலை இரகுநாதச்சேதுபதி மன்னரின்‌ பெயர்‌ 
இச்செப்பேட்டில்‌ இடம்பெற்றிருந்தாலும்‌ இம்மன்னரின்‌ காலம்‌ பொ.ஆ.1672ல்‌ 
முடிவடைகிறது. ஆனால்‌ இச்செப்பேடு பொ.ஆ. 1678ஆக குறிப்பிடுவதிலிருந்து 
இச்செப்பேடு கிழவன்‌ சேதுபதியின்‌ காலமாக இருக்கலாம்‌ என்றக்‌ கருத்தும்‌ உள்ளது. 
இக்கோயிலின்‌ இறைவன்‌ ஆளுடைய பரமசுவாமிக்கு நந்தவனம்‌, மடம்‌ 
பராமரிப்பிற்காகவும்‌, அபிஷேகம்‌, நைவேதனம்‌, திருமாலை, திருவிளக்குப்‌ போன்றத்‌ 
திருப்பணிகளுக்காக புல்லுக்குடி என்னும்‌ கிராமத்தின்‌ வருவாயை தானமாகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடப்‌ பெற்றுள்ளது. (இராசு.செ. 1994, ப.134-141) 
புதுவாக்கோட்டைச்‌ செப்பேடு 

புதுவாக்கோட்டைச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ குறிப்பிடப்பெறாமல்‌ கிழவன்‌ 
சேதுபதி என்னும்‌ மன்னனின்‌ பெயர்‌ மட்டுமே இடம்பெற்றுள்ளன. இம்மன்னன்‌ 
தனதுச்‌ சேதுபதிப்‌ பரம்பரையின்‌ நலனுக்காக இக்கோயிலுக்கு புல்லுக்குடி, காடுகுடி, 
நரிக்குடி எட்டிச்சேரி இவற்றுடன்‌ புதுவாக்‌ கோட்டைக்‌ கிராமத்தையும்‌ 
இக்கிராமத்தின்‌ பசு, அணை, மண்டபம்‌, தோப்பு போன்றவைகளை தானமாக 
வழங்கியச்‌ செய்தியினையும்‌ மேலும்‌ கொடையளிக்கப்பட்டக்‌ கிராமங்கள்‌ அரசுக்கு 
எவ்வித வரியும்‌ கட்டத்‌ தேவையில்லை என்றும்‌ இச்செப்பேட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 
(இராசு.செ. 1994, ப.158-161) 
பட்டுக்கோட்டைச்‌ செப்பேடு 

பட்டுக்கோட்டைச்‌  செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ. 1706 ஆகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ 
அருங்காட்சியகத்தில்‌ பாதுகாக்கப்படுகின்றது. கிழவன்‌ சேதுபதி என்னும்‌ இம்மன்னன்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


இக்கோயிலின்‌ இறைவன்‌ ஆளுடைய பரமசுவாமிக்கும்‌, இறைவி யோகநாயகிக்கும்‌ 
உஷாக்காலப்‌ பூசைக்காக பட்டுக்கோட்டைச்‌ சபாவைச்‌ சேர்ந்த ஊர்களான 
ஆவுடையார்கோயில்‌, அறந்தாங்கி, கிளாறாநல்லி, நேப்பவத்தம்‌, கட்டுமாவடி, சம்பை, 
சாளுவநாயக்கன்பட்டினம்‌, பழங்கரை, தெட்சிணராச்சியம்‌ போன்ற ஊர்களையும்‌, 
இச்சபாவைச்‌ சேர்ந்த ஊர்களிலுள்ள அனைத்து துறை ஊளியர்களான மாணியக்காரர்‌, 
கணக்குப்பிள்ளை, வழிமுறைக்காரர்‌, தண்டல்காரர்‌, தரகர்‌, நகரத்தார்‌ போன்றோர்‌ 
அவர்களின்‌ ஊதியத்தில்‌ மாதம்‌ ஒன்றுக்கு ஒருநாள்‌ ஊதியத்தையும்‌ மண்டபக்‌ 
கட்டளைக்கு அரைவீதமும்‌ கொடுக்க வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
ஆயத்துறையில்‌ புதியதாகப்‌ பதவியேற்கும்‌ அனைவரும்‌ இந்தத்‌ தர்மத்தை தொடர்ந்து 
நடத்த வேண்டும்‌ என்றும்‌ இந்த அறச்செயலைச்‌ செய்தவர்கள்‌ சிதம்பரத்தில்‌ பதஞ்சலி 
வியாக்கிரபாதர்‌ பெற்றப்பேறு பெறுவர்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. சேதுபதி அரசரின்‌ 


ஆணைக்கினங்க மருதபண்டாரம்‌ என்பவரின்‌ மகன்‌ சின்னத்தம்பியாபிள்ளை 
இச்செப்பேட்டை எழுதியுள்ளார்‌ எனக்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளது. (இராசு.செ. 1994 
ப.220-223) 
மன்னர்சலாபச்‌ செப்பேடு 

மன்னர்சலாபச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ. 1729 ஆகும்‌. திருவாவடுதுறை 
ஆதீனத்தவர்களால்‌ இச்செப்பேடு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. விசயரகுநாத 
சேதுபதிகாத்ததேவர்‌ என்னும்‌ மன்னன்‌ திருப்பெருந்துறை ஆத்மநாதச்சுவாமிக்கும்‌, 
சிவயோக நாயகிக்கும்‌ அடப்பவரிசை ஆபரணத்திற்காக மன்னர்சலாபத்தின்‌ 
முத்துக்குளிப்பில்‌ ஒரு பகுதியைச்‌ சர்வமானியமாகச்‌ சேதுபதி அரசர்‌ வழங்கியுள்ளார்‌. 
இம்மன்னர்‌ சலாபத்தில்‌ ஒரு தோணிக்கு 5 சிப்பி அளிக்க வேண்டும்‌ என 
இச்செப்பேட்டில்‌ கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும்‌ ஆவுடையார்கோயிலை 
திருப்பெருந்துறை பாண்டிநாட்டில்‌ மிழலைக்‌ கூற்றத்தில்‌ நடுவிற்‌ கூற்றம்‌. தனியூர்‌ 
பிரம்மதேயம்‌ பவித்திர மாணிக்க சதுர்வேதி மங்கலம்‌ ஆதிகைலாசசிவபுர சேத்திரம்‌ 
எனக்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளது. (இராசு.செ.1994, ப.296-300) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


திருப்பொற்கோட்டைச்‌ செப்பேடு 


திருப்பொற்கோட்டைச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ பொ.ஆ.1733 ஆகும்‌. தற்போது 
இச்செப்பேடு ஆவுடையார்கோயிலில்‌ பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. விசயரகுநாத 
சேதுபதி காத்தத்தேவர்‌ என்னும்‌ மன்னன்‌ திருப்பொற்கோட்டை என்னும்‌ ஊரை 
இக்கோயிலின்‌ ஆதீனமடமான திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு கொடையாக 
அளித்ததையும்‌ நன்செய்‌ புன்செய்‌ நிலங்கள்‌ தானமாக வழங்கப்பட்டதையும்‌, 
சுங்கத்துறையில்‌ எட்டு மாகாணங்களில்‌ வணிகர்களின்‌ வரியினைப்‌ பற்றியும்‌, 
சேதுபதி அரசர்‌ தனதுச்‌ சத்திரத்தை திருப்பெருந்துறை என்னும்‌ ஆவுடையார்‌ 
கோயிலுக்கு பண்டாரச்‌ சன்னதி என்னும்‌ பெயரில்‌ அன்னதான மடமாகக்‌ 
கொடையாக அளித்தார்‌ என  இச்செப்பேட்டில்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளது. 
(இராசு.செ.1994, ப.336-342) 
விலானூர்ச்‌ செப்பேடு 

விலானூர்ச்‌ செப்பேட்டின்‌ காலம்‌ 1782 ஆகும்‌. தற்போது இச்செப்பேடு 
திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களால்‌ பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. முத்துராமலிங்க 
விசயரகுநாதச்சேதுபதி மன்னர்‌ திருப்பெருந்துறை என்னும்‌ ஆவுடையார்கோயிலுக்கு 
உச்சிக்காலப்‌ பூசைக்காக விலானூர்‌, இடையூர்‌, சொருகானூர்‌,  பூதக்குடி, 
கோடிக்குளம்‌, ஆவுடையார்கோயில்‌ தெற்குமடம்‌, மனைகள்‌, தென்னந்தோப்பு, 
நன்செய்‌, புன்செய்‌ உட்பட நெல்லியடிக்குளம்‌, நெல்லியடித்‌ தோப்பு போன்றக்‌ 
கிராமங்களையும்‌, நிலங்களையும்‌ கொடையாக  வழங்கியதைப்‌ பற்றியும்‌, 
இப்பகுதியிலுள்ள சுங்கம்‌, மகமை, நாடுகால்வரி, உள்ளூர்வரி, சாணார்வரி, 
இடங்கைவரி, வலங்கைவரி, இவைகளுடன்‌ மொத்தம்‌ பதினெட்டு வரிகளை 
இக்கோயிலின்‌ பூசைகாக வழங்கியுள்ளார்‌. இவற்றுடன்‌ இராமநாதப்புரச்சீமை, 
திருவாடனைச்‌ சீமையிலுள்ள நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களும்‌ வழங்கப்பட்டுள்ளன. 
மேலும்‌ திருவிழாக்‌ காலங்களில்‌ சேதுபதிச்‌ சீமையிலிருந்தும்‌, சிவகங்கைச்‌ 
சீமையிலிருந்தும்‌ வரும்‌ கால்நடைகள அனைத்தும்‌ இக்கட்டளையின்‌ கீழ்‌ சேர்க்க 
வேண்டுமென்றும்‌, இப்பூசைக்காக வாகனம்‌, பூசனம்‌ போன்ற ஆபரணங்களும்‌, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


பாத்திரங்களும்‌ வழங்க வேண்டுமென்று கட்டளையிட்டுள்ளார்‌. இச்செப்பேடு 
திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களால்‌ பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும்‌ அவர்களின்‌ 
கண்காணிப்பின்‌ கீழ்‌ சாசனங்களின்‌ செயல்பாடுகள்‌ நடைபெற வேண்டும்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. (இராசு.செ. 1994, ப.473-476) 
கோயிலின்‌ சிறப்புகள்‌ 

கோயிலின்‌ கருவறையில்‌ ஆவுடையை மட்டுமேக்‌ கொண்டு இறைவனாக 
வழிபடப்படுகின்றன. லிங்கபாணம்‌ ஆவுடையெனும்‌ பீடத்தினுள்ளே திருவுண்ணாளி 
எனும்‌ பள்ளமான பகுதியில்‌ இலிங்கபாணம்‌ அல்லாமல்‌ அருவமாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. முதல்‌ பிரஹாரத்தில்‌ கருவறையின்‌ வடமேற்கு மூலையில்‌ 
அம்மனின்‌ கருவறை யோகாம்பிகை என்னும்‌ பெயருடன்‌ அமைந்துள்ளது. இங்கு 
கருவறையில்‌ அம்மன்‌ அருவமாக யோகநிலையில்‌ நின்றவாறு தாமரைப்‌ பீடத்தின்‌ 
மீது பாதங்கள மட்டும்‌ காட்டப்பட்டு சாளரத்தின்‌ வழியே வழிபாடு 
நடத்தப்படுகின்றது. இவ்வழிபாட்டினை மக்கள்‌ நேரிடையாக காண்பதரிது. மேலும்‌ 
சிவனின்‌ யோகநிலைக்கு தட்சிணா மூர்த்தியின்‌ சிற்பமும்‌ எடுத்துக்காட்டாகும்‌. 
தட்சிணம்‌ என்ற யோக நிலையில்‌ சிவன்‌ தெற்குதிசையை நோக்கியே 
காட்டப்படுகின்றார்‌. 

அந்நிலையில்‌ தட்சிணாமூர்த்தியின்‌ சிற்பமானது சிவன்‌ கோயில்களில்‌ 
கருவறையின்‌ தெற்குப்புறத்‌ தேவகோட்டத்தில்‌ அமையப்பெற்றுள்ளன. இதைப்போல 
இக்கோயிலில்‌ இறைவனும்‌, இறைவியும்‌ யோகநிலையில்‌ ஆன்மாவாக 
காணப்படுவதால்‌ தெற்குப்பார்த்தக்‌ கோயிலாக அமையப்பெற்றுள்ளது. இத்தெற்குத்‌ 
திசையை நோக்கிய முதற்கோயிலும்‌ இதுவேயாகும்‌ என்பது வரலாற்றாசிரியர்களின்‌ 
கருத்தாகவும்‌ இருந்துவருகின்றது. மேலும்‌ இக்கோயிலில்‌ கருவறையின்‌ ஆத்மநாதர்‌ 
மற்றும்‌ அம்மனுக்கு நிகரானப்‌ வழிபாட்டை மாணிக்கவாசகரே பெற்று விளங்குகிறார்‌. 


அதிகார நந்திகேசுவரராகவும்‌ காணப்படுகின்றார்‌. இத்தலத்தில்‌ மாணிக்கவாசகரே 
இறைவனுக்குரிய ஆடையணிகலன்களைப்‌ பூண்டு வாகனங்களையும்‌ ஏனைய 
வழிபாட்டு உரிமைகளையும்‌ திருவிழாச்‌ சிறப்புகளையும்‌ பெற்று விளங்குகிறார்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


ஒரு சிவத்தொண்டனுக்கு, சிவனுக்கு நிகரான வழிபாட்டு முறையினையும்‌, 
விழாக்களையும்‌ இக்கோயிலில்‌  கொடுத்திருப்பதைப்‌ போல வேறெந்தக்‌ 
கோயில்களிலும்‌ இப்படிப்பட்ட சிவத்தொண்டனின்‌ வழிபாடு காணப்பட்டதற்கான 
சான்றுகள்‌ இல்லையென்றேக்‌ கூறலாம்‌. மேலும்‌ இக்கோயிலில்‌ நந்தி, கொடிமரம்‌, 
பலிபீடம்‌, சண்டிகேசுவரர்‌, துவாரபாலகர்‌ எதற்கும்‌ முக்கியத்துவம்‌ கிடையாது 
இவையனைத்துமே இக்கோயிலில்‌ இல்லையென்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 
இத்துவாரபாலகர்களின்‌ சிற்பமும்‌ துவார வலம்புரி விநாயகர்‌, இடம்புரி விநாயகர்‌ 
சிற்பங்களும்‌ தில்லைமண்டபம்‌, கனகசபை மற்றும்‌ இரகுநாதபூபால மண்டபங்களில்‌ 
போன்ற இடங்களில்‌ தான்‌ காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள்‌ அர்த்தமண்டபங்களில்‌ 
கிடையாது ஏனென்றால்‌ இங்கு அனைத்துமே மாணிக்கவாசகருக்குத்‌ தான்‌ முதலிடம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. கருவறையின்‌ இறைவனுக்கு காட்டப்படும்‌ தீபத்தை 
கருவறையினை விட்டு வெளியே கொண்டுவருவது கிடையாது. காரணம்‌ தீப 
ஜோதியில்‌ மாணிக்கவாசகர்‌ கலந்திருக்கிறார்‌ என்ற ஐயப்பாடினால்‌ இதனை 
வெளியேக்‌ கொண்டுவருவதில்லை என்பது அர்ச்சகர்களின்‌ கருத்தாக இருந்து 
வருகின்றது. 

கோயிலின்‌ கருவறையில்‌ ஆண்டு முழுவதும்‌ சூரிய ஒளியானது ஆவுடையின்‌ 
மீது விழுகின்றது என்றும்‌, இறைவன்‌ யோகநிலையில்‌ இருப்பதால்‌ இங்கு மேளம்‌ 
வாசிப்பது கிடையாது அதற்குப்‌ பதிலாக சங்கு, திருச்சின்னம்‌ என்னும்‌ இரட்டைப்‌ 
பித்தழைக்குழாய்‌ போன்ற வாத்தியங்களை உவச்சர்கள்‌ வாசிக்கின்றனர்‌ எனவும்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. மேலும்‌ இக்கோயிலில்‌ குருந்தமூலக்‌ குருவுக்குச்‌ சோழியப்‌ 
பிராமணரும்‌, ஏனையச்‌ சன்னிதிகளுக்குச்‌ சிவாச்சாரியராகிய பிராமணரும்‌, நரியைப்‌ 
பரியாக்கிய குதிரைச்‌ சேவகருக்கு ஓதுவாரும்‌, வீரப்பத்திரருக்குக்‌ கொத்தனாறும்‌ பூஜை 
நடத்துகின்றனர்‌. மடப்பள்ளியில்‌ நாள்தோறும்‌ புதிதாகத்‌ தீ மூட்டப்படாமல்‌ பல 
ஆண்டுகளுக்கு முன்‌ மூட்டப்பட்ட நெறுப்பே இன்னும்‌ எரிகிறது என இக்கோயில்‌ 
பிராமணர்களின்‌ வாய்மொழிச்‌ செய்தியாக நேரடிக்‌ களப்பணியில்‌ காணமுடிகின்றது. 


இக்கோயில்‌ மண்டபம்‌, சபை, பூஜைகள்‌, ஆதாரங்கள்‌, பூஜகர்கள்‌ நிவேதனம்‌ என 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


16 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


ஒவ்வொன்றும்‌ ஆறு என்ற எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றன. மண்டபங்கள்‌ 
பஞ்சாட்சர மண்டபம்‌, தில்லை மண்டபம்‌, தேவ மண்டபம்‌, அமுது மண்டபம்‌, 


அலங்காரதீப மண்டபம்‌, கற்பகிரகம்‌ எனவும்‌, சபைகள்‌ ஆனந்தசபை, சித்சபை, 


சத்சபை, தேவசபை, நடனசபை, கனகசபை மற்றும்‌ பூஜைகள்‌ திருவனந்தல்‌, 
சிறுகாலசந்தி, காலசந்தி, உச்சிக்காலம்‌, சாயரட்சை, அர்த்தசாம பூஜைகளாகவும்‌ 
ஆதாரங்கள்‌ மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, மணிபூரகம்‌, அனாகதம்‌, விசுத்தி, 
ஆக்ஞையாகவும்‌, Yost நம்பிமார்கள்‌, சிவாச்சாரியர்கள்‌ அத்யானபட்டர்‌, ஓதுவார்‌ 
கொத்தனார்‌, உவச்சர்கள்‌ என அமையப்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும்‌. 
இக்கோயில்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தவர்களின்‌ மேற்பார்வையில்‌ திருப்பணிகள்‌ 
மேற்க்கொண்டு செயல்பட்டுவருகின்றது. 
முடிவுரை 

சேதுபதி மன்னர்கள்‌ சிறப்பான ஆடசியை மேற்க்கொண்டார்கள்‌ என்பதை 
ஆவுடையார்கோயில்‌ மட்டுமல்ல அனைத்துக்‌ கோயில்களுக்கும்‌ இவர்களால்‌ 
வழங்கப்பட்ட தானங்களிலிருந்து அறிந்துக்கொள்ள முடிகின்றது. குறிப்பாக 
இச்சேதுபதி மன்னர்கள்‌ குறிப்பிட்ட நிலப்பரப்புகளை மட்டும்‌ ஆட்சி செய்திருந்தாலும்‌ 


கூட பல்லவர்கள்‌, பாண்டியர்கள்‌, சோழர்கள்‌, விஜயநகரர்‌, நாயக்கர்கள்‌ போன்ற 
மிகப்பெரிய பேரரசுகள்‌ கோயில்களுக்கு வழங்கியத்‌ தானங்களைப்‌ போலவே 
சேதுபதிகளும்‌ கோயில்களுக்கு வழங்கிய தானங்களை கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ 
செப்பேடுகளின்‌ மூலம்‌ பதிவுசெய்துள்ளனர்‌ என்பதுக்‌ குறிப்பிடத்தக்கது. இச்சேதுபதி 
மன்னர்களின்‌ ஆட்சிப்பரப்பு சோழ மண்டலம்‌ வரை விரிவடைந்திருந்ததை மிழலைக்‌ 
கூற்று நடுவிற்கூற்று என்று ஆவுடையார்கோயில்‌ செப்பேட்டு வரிகளின்‌ மூலம்‌ 
அறியமுடிகின்றன. மேலும்‌ சேதுபதிகளின்‌ செப்பேடுகளில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
பவித்திரமாணிக்க சதுர்வேதி மங்கலம்‌ என்னும்‌ பெயருடைய ஆவுடையார்கோயிலின்‌ 


வழிபாட்டிற்கு மிகவும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்துள்ளனர்‌ என்புதம்‌ குறிப்பிடத்தக்கது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


/ ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 
நூற்பட்டியல்‌ 


[1] இராமன்‌. கே.வி. பாண்டியர்‌ வரலாறு, தமிழ்நாடு அரசு, சென்னை, 1977. 

[2] இராசமாணிக்கனார்‌.முர்‌. சோழர்‌ சரிதம்‌, பூரம்‌ பதிப்பகம்‌, சென்னை, 1999. 

[3] இராசு.செ. சேதுபத] செப்பெடுகள்‌. தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ தஞ்சாவூர்‌, 1994. 

[4] கமால்‌.எஸ்‌.எம்‌. சேது பத? மன்னர்கள்‌ செப்பேடுகள்‌, இராமநாதபுரம்‌, 1993. 

[5] கமால்‌.எஸ்‌.எம்‌. விடுதலைப்போரில்‌ சேது ப? மன்னர்கள்‌, இராமநாதபுரம்‌, 1987. 

[6] கமால்‌.எஸ்‌.எம்‌. சேதுபத] மன்னர்கள்‌ கல்வெட்டுகள்‌, இராமநாதபுரம்‌, 1987. 

[7] சதாசிவப்பண்டாரத்தார்‌.தி.வை. ப/ற்காலச்‌ சோழர்‌ வரலாறு, அண்ணாமலைப்‌ 
பல்கலைகழகம்‌, சிதம்பரம்‌, 1974. 

[8] சதாசிவப்பண்டாரத்தார்‌.தி.வை. பாண்டியர்‌ வரலாறு, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை 2001. 

[9] சீனிவாசன்‌.கே.ஆர்‌. தென்னிந்தியக்‌ கோயில்கள்‌, நேஸனல்‌ புக்‌ டிரஸ்ட்‌ 
ஆப்‌ இந்தியா, புதுடில்லி, 1966. 

[10] சேதுப்பிள்ளை ரா.பி. தமிழக ஊரும்‌ பேரும்‌, சென்னை, 1940. 


[11] இராசநாயகம்‌.செ. யாழ்ப்பாண சரித்த/ரம்‌, சென்னை, 1994. 


References 


[1] Raman. K. V. Pandiyar Varalaru, Government of Tamil Nadu, Chennai, 1977. 
[2] Rajamanikkanar. M. Chola Charitam, Pooram Publishing House, Chennai, 1999. 
[3] Rasu. S. Sethupathi Cheppudukal, Tamil University Thanjavur, 1994. 

[4] Kamal. 5. M. Sethupathi Mannar Cheppetugal, Ramanathapuram, 1993. 

[5] Kamal 5. M. Veduthalaipporil Sethupathigal, Ramanathapuram, 1987. 

[6] Kamal S. M. Sethupathi Mannar Kalvettugal, Ramanathapuram, 1987. 


[7] Sathasivapandarattar. Y. Later Chola History, Annamalai University, 
Chidambaram, 1974. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


hy 


é ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 4: Issue - 1, July 2021 Available at: www.ijtlls.com 


[8] Sathasivapandarathar. Y. Pandiyar Varalaru, Manivasakkar Publishing House, 
Chennai, 2001. 

[9] Srinivasan. K. R. Thenninthia Koyilgal, National Book Trust of India, New Delhi, 1966. 

[10] Sethupillai R. P. Tamilaga Urum Perum, Chennai, 1940. 

[11] Rasanayakam.S. Yalpana Sarithiram, Chennai, 1994. 

[12] Mahalingam.T.V, (ed.), A Topographical list of inscriptions in Tamilnadu and 
Kerala States. Vol. II, Indian Council of Historical Research, New Delhi, 1988. 

[13] Annual Report of Epigraphy. Archaeological Survey of India, New Delhi, 1925. 

[14] Balasubramanyam.S. R. Later Chola Temples, Mudgala Trust, Faridabad, 1979. 

[15] Balasubramanyam. S. R. Middle Chola Temples, Oriental Press, Amsterdam, 1977. 

[16] Balasubramanyam. S. R. Early Chola Temples, Oriental Longman, Chennai, 1971. 

[17] Nilakanda Sastri, K.A. A History of South India, Oxford University, Chennai, 1971. 

[18] Nilakanda Sastri, K.A. The Cholas, University of Madras, Chennai, 1975. 

[19] Subbarayalu.Y. Political Geography of the Chola Country, The State Department 
of Archaeology, Govt. of Tamilnadu, 1973. 

[20] Subramaniyan. N. History of Tamilnadu, Madurai, 1981. 

[21] Subramaniyan. N. Sangam Polity, Madurai, 1966. 

[22] Sathyanatha Iyer. History of Madura Nayaks - Introduction, Madurai, 1924. 

[23] Thiruvenkata Chettiar. Sethupathi’s of Ramnad, Ramanathapuram, 1952. 

[24] Rajaram.T. Manual of Ramnad Samasthanam, Tamilnadu Arasu, 1891. 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி / Author Contribution Statement: இல்லை / NIL. 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை / Author Acknowledgement: இல்லை / NIL. 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி / Author Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித 


முரண்பாடும்‌ இல்லை என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. / I declare that there is no 
competing interest in the content and authorship of this scholarly work. 


© ° இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ 


பன்னாட்டு உரிமம்‌ பெற்றுள்ளது. / The content of the article is licensed 


under https://creativecommons.org/licenses/by/4.0/ International License. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


